86 


மேல்‌ தன்னை வணங்கி நிற்கும்‌ பிரமவிஷ்ணு முதலிய 
சருவதேவர்களையும்‌ அவரவரிருப்பிடமேக விடையளித்து 
வீரபாகுதேவர்‌ சாரதியாயிருந்து நடத்தும்‌ இரதம்‌ ௨௫ 
திக்‌ கைலைக்கெழுந்தருளி அங்குப்‌ பரமனையும்‌ பருப்பதி 
யையுங்‌ கண்டுகொண்டு கஜநாயகியுடன்‌ கந்தவெற்‌ 
புறைந்துளானும்‌, பிரமனுடைய நாசித்தொள்ளையி 
னின்று தோன்றி இரணியாக்ஷனைச்‌ சங்கரித்த விஷ்ணு 
அவதாரப்‌ பன்றியைக்‌ கோறல்புரிந்து அதன்கொம்பைம்‌ 
பெயர்த்தெடுத்த வயவனும்‌, சந்தபுராணத்‌ திருநகரப்பட 
லத்தில்‌ வெளியாமாறு ஐந்து விட்டுணுக்களைக்‌ கண்ட 
காஞ்சிமரமுடைக்‌ காஞ்சியிலிலங்குங்‌ குமரகோட்டதீ 
திலே திரிபுவனமும்‌ அழிகின்ற ஒரு பிரளயத்திற்‌ பெரு 
மாள்‌ பூசிக்கும்‌ பெருமாளாய்ப்‌ பிறங்கி நின்றுளானும்‌, 
அக்கோட்டத்தில்‌ ஒருகரத்திற்‌ கமண்டலமும்‌ ஒருகரத்‌ 
தின்‌ மணிமாலையுங்‌ கொண்டு சிருட்டி செய்யுங்‌ கோல 
மாய்‌ வீற்றிராரின்ற விண்ணவனும்‌, வேதத்திலுங்‌ குமா 
ராகமத்திலும்‌ இனிது விளங்குகின்ற பரம்பொருளாயு 
ளானும்‌, சருவான்மாக்களிலும்‌ எள்ளுக்கு ளெண்ணெய்‌ 
போற்‌ சிவணியிருந்து பிரேரிப்பவனும்‌, குமரகுருதாசன்‌ 
நாளும்‌ வழிபடத்தக்க சிவப்பிரமம்‌ எனவுளோனுமாகிய 
ஸ்கந்தமூர்த்தியை நடுவணிருத்தி உமாதேவியோடு சிவ 
பெருமா னெழுந்தருளியிருக்கும்‌ மூர்த்தமே ஆம்‌, இம்‌: 
மூர்த்தம்‌, சத்து, சித்து, ஆனந்தமெனும்‌ முன்றிலக்கணத்‌ 


தோடு ஏகமாய்ச்‌ சச்சிதானந்த சிவமென அமூர்த்த 
நிலையிலிருக்கு முண்மையையே மூர்த்த நிலையிலும்‌ பிரி 
வறவிளக்குகின்ற தெனவாம்‌. 


மேன்மிழற்றிய வராகாவதாரத்தைச்‌ சிவபெரு 
மானே அதன்‌ கொம்பைப்‌ பிடுங்கிக்‌ கொன்றனரென்ப 
தாக வேறு புராணங்கள்‌ கூறுவதுபோலக்‌ காந்தபுராண 
தக்ஷ்காண்டத்துப்‌ ௧௬-வது அத்தியாயமுங்‌ கூறும்‌. 


அது, சிவாஞ்ஞஜையின்படி செவ்வேள்‌ நடாத்தியது பற்றி 
அப்படிச்சொல்வதென்க. ஈதுறுதியெனற்கு அக்காந்த 
புராண யுத்தகாண்டத்தின்‌ உடலி அத்தியாயத்து ௨௫-ம்‌ 
சுலோகத்தில்‌ “டூமலும்‌ இக்கந்தர்‌ மகிமைபொருந்திய 
ஆதிவராகத்தின்‌ கொம்பைப்பிடுங்கிப்‌ பரமனிடங்‌ 
கொடுத்தனரன்றோ'” எனவும்‌, உபதேச காண்டத்தின்‌ 
௪-ம்‌ அத்தியாயத்து ௬௯, ௭௦, எஈ - ம்‌ சுலோகங்களில்‌ 
சிவபிரானஞ்ணையின்‌ படி அவ்வடிவேற்‌ பெருமான்‌, மலை 
போன்ற வுருக்கொண்டு தன்னுடைய இருகரங்களாலும்‌ 
அவ்வராகத்தின்‌ கொம்பைப்பற்றிக்‌ -கறகறெனச்‌ சுழற்றி 
யடித்து அக்கொம்பையும்‌ பிடுங்கிக்கொடுபோய்ச்‌ சிவ 
சன்னிதியில்‌ வைத்தபோது எனவும்‌ வரு நபம்‌ 
கள்‌ போதிய சான்றாம்‌. ஆயின்‌, பரசிவற்கு டர்‌. 
யென ஒரு மூர்த்தஞ்சொல்ல இடனில்லையே யெ ன்‌ 
வராகத்தைத்‌ துமிப்பான்‌ கட்டளையிட்ட காலத்துள்ள 
சிவவடிவமே அம்மூர்த்தமாமென்க. 


(௬௯) 
£ட.-இச்சோமாஸ்கந்த மூர்த்தங்‌ காண்டல்‌ விசே 
டந்தானே? 
தர.--ரின்னைப்போ லனுமானமுளார்க்கு விசேடந்‌ 
தான்‌; 
(29) 
£ட--அனுமானமிலார்க்கு எது விசேடம்‌? 


்‌ ஈந்தப்பொருள்‌ ஆன்மாவுக்கு ஆன்மா 

ந-சச்சிதானந்தப்‌ த ஆன்மா 

மர்ந்த கம்‌ யுளதெனத்‌ திரிபற வுள்ளூன்றிக்‌ 
கசாண்டலே வீசேடம்‌. 


